﻿122. இஸ்ராயீலின் மக்களே! உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடைகளையும், (அக்கால) உலக மக்கள் அனைவரையும்விட உங்களை நான் மேன்மைப்படுத்தியிருந்ததையும் நீங்கள் எண்ணிப்பாருங்கள்.
123. எந்த மனிதரும் இன்னொரு மனிதரின் தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள். அந்நாளில் எவரிடமிருந்தும் எந்த இழப்பீடும் பெற்றுக்கொள்ளப்படாது; எவருக்கும் எந்தப் பரிந்துரையும் பலன் தராது. அவர்கள் உதவி செய்யப்படவுமாட்டார்கள்.
--------------------------------------------------------------
இதைப் போன்ற வசனங்கள் இந்த (அல்பகரா) அத்தியாயத்தின் துவக்கத்தில் முன்பே (40,47,48 ஆகிய வசனங்களில்) இடம்பெற்றுள்ளன. அவற்றை இங்கு மீண்டும் கூறுவதற்குக் காரணம், இந்தச் செய்தியை உறுதிப்படுத்துவதும், எழுதப் படிக்கத் தெரியாத நபியாகிய இறுதித் தூதரைப் பின்பற்றுமாறு இஸ்ரவேலர்களைத் தூண்டுவதும் ஆகும்.
அந்தத் தூதரின் குணநலன்கள், தன்மைகள், பெயர், அவரது கட்டளை, அவருடைய சமுதாயம் என எல்லாவற்றைக் குறித்தும் அவர்கள் தம் வேதங்களில் கண்டுள்ளார்கள்.
எனவே, (தம் வேதங்களில் கண்டுள்ள) இந்த உண்மைகளையும் அவர்களுக்குத் தான் வழங்கிய அருட்கொடைகளையும் இஸ்ரவேலர்கள் மறைக்கக் கூடாது என்று அவர்களுக்கு இதன் மூலம் அல்லாஹ்  எச்சரிக்கை விடுக்கின்றான்.
மேலும், அவர்களுக்குத் தான் வழங்கிய இம்மை, மறுமை ஆகிய இருமையின் அருட்கொடைகளை எண்ணிப்பார்க்குமாறு அவர்களுக்குக் கட்டளையிட்டுள்ள அல்லாஹ் , இஸ்ரவேலர்களுடைய பெரிய தந்தை (இஸ்மாயீல் (அலை) அவர்களின்) மக்களான அரபுகளுக்குத் தான் வழங்கிய அருட்கொடைகளுக்காக -அவர்களிலிருந்தே இறுதி இறைத்தூதரை அனுப்பியதற்காக- அவர்கள்மீது பொறாமை கொள்ள வேண்டாம் என்றும் கட்டளையிடுகின்றான்.
அந்தப் பொறாமையானது, அந்தத் தூதருக்கு மாறு செய்யவும், அவரை ஏற்க மறுக்கவும், அவருக்கு இயைந்து நடப்பதிலிருந்து பிறழவும் அவர்களைத் தூண்டிவிட வேண்டாம் என்றும் உத்தரவிடுகின்றான். அல்லாஹ் வின் சாந்தியும் சமாதானமும் அந்த இறுதித் தூதர்மீது மறுமை நாள்வரை என்றென்றும் நிலவட்டுமாக!
